GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[ Regd . No . TN/ CCN / 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 6 .40 Paise . 


THE 


ரக 


தமி 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


ப 


60 


மமையே வெ 


வெல்லும் 


No . 88A] 


சென்னை , வெள்ளிக்கிழமை , மார்ச் 26 , 2010 
பங்குனி 12 , திருவள்ளுவர் ஆண்டு- 2041 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


பக்கங்கள் 


சட்டமுன்வடிவுகள் : 


எண் 14/ 2010 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் சட்டம் ... 


- - - 


.... 


2 - 8 


எண் 15 /2010 - தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் ( முன்னளி மானிய 
வாக்களிப்பு ) சட்டம் 

... .. . ... 


9 - 15 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


சிவப்படமவணி.. e 
- 

- 
2010 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 26 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டப் பேரவை சட்ட முன்வடிவு எண் 14/2010 


2009- ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் பணிகளுக்காகவும் , 
நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து மேலும் குறிப்பிட்ட சில தொகைகளை 
ஒதுக்கீடு செய்ய வகை செய்வதற்கான தொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக : 


குறுந்தலைப்பு. 


1 . இந்தச் சட்டம் , 2010 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் (எண் .2) சட்டம் என வழங்கப் பெறும் . 


2009 - ஆம் ஆண்டு ஏப்ரல் 2 . மாநில அரசு , 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டின் 
திங்கள் - ஆம் நாளில் பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் தேவைப்படுகிற ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஒன்பது 
தொடங்கிய நிதியாண்டின் போபோக்க பமன்று இலட்சத்து இருபத்து மூன்று ஆயிரம் ரூபாய்க்கு மேற்படாத மேலுமானதொரு 
பணிகளுக்காகவும் 
நோக்கங்களுக்காகவும் மாநிலத் தொகையை 
தொகுநிதியத்திலிருந்து துணை 
நிதி ஒதுக்கம் செய்தல் , 


( a ) இணைப்புப் பட்டியலின் (3)- ஆம் கலப்பத்தியில் (columi) அறிவித்துள்ளவாறு , அந்த 

ஆண்டிற்காகத் தமிழ்நாடு சட்டப் பேரவையால் வழங்கப்பட்ட துணை மானியங்களையும் ; 


( b ) இணைப்புப் பட்டியலின் (4)- ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , அந்த 

ஆண்டிற்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் சாட்டப்பட்ட துணைச் செலவினத்தையும் ; 


எதிர்கொள்வதற்காக மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யலாம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
(2ஆம் பிரிவைக் காண்க ) 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


- 


- 


- 


- 


- 


- 


- - 


- 


- - 


- 


- 


- 


- 


- - 


- 


- - 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


(2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


1 மாநில சட்டமன்றம் 


2 , 29 , 06 ,000 


1 , 96 , 000 


2 ,31 , 02 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


6 ,000 


8 , 49 , 000 


8 ,55 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3 


நீதி நிருவாகம் 


20 ,60, 97 ,000 


20 ,15 , 15 , 000 


40 ,76 ,12 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


. 


. 


4 


ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


32 , 07 , 72 ,000 
1 , 47 ,93 , 000 


32 ,07, 72 ,000 
1 ,47,93 ,000 


5 வேளாண்மைத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


70 , 000 
10 , 18 , 82 ,000 
19 , 99 , 99 , 000 


3 ,01, 000 
2 , 69 , 25, 000 


3 , 71, 000 
12 , 88 , 07 ,000 
19, 99 , 99 ,000 


6 கால்நடை பராமரிப்பு ( கால்நடை பராமரிப்பு , பால் 

வளம் மற்றும் மீன்வளத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


92 ,44, 24 ,000 
1 ,51,90 , 000 


92 ,44 , 24 , 000 
1 ,51, 90 ,000 


7 


மீன்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால் வளம் மற்றும் வருவாய் 
மீன்வளத் துறை) 

மூலதனம் 
கடன் 


2 , 95 , 32 ,000 

1 , 000 


2 , 95 ,32 ,000 

1 . 000 


6 ,31 ,81 , 000 


6 ,31 , 81 , 000 


பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு , பால் வளம் மற்றும் வருவாய் 
மீன்வளத் துறை) 

மூலதனம் 
கடன் 


பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 
மற்றும் சிறுபான்மையினர் நலத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 81, 41, 000 

2 ,000 


2 , 81 ,41, 000 

2 ,000 


8 ,000 


8 , 000 


10 வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் பதிவுத் துறை) வருவாய் 

மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


என் 
-கோரிக்கை 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


ரூ . 


( ரு . 


முத்திரைத் தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு (வணிக 
வரி மற்றும் பதிவுத் துறை) 


6 , 000 


6 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


12 


கூட்டுறவு ( கூட்டுறவு,உணவு மற்றும் நுகர்வோர் 
பாதுகாப்புத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 , 000 
12 ,37,000 
13 , 52 ,000 


2 ,000 
12 ,37 ,000 
13, 52 , 000 


உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( கூட்டுறவு , 
உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


8 ,000 
7 ,20, 98 , 000 


3 , 03 , 000 


3 ,11, 000 
7 , 20 , 98 ,000 


14 எரிசக்தித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


6 , 000 
28 ,00, 00 ,000 

11 , 39, 000 


6 ,000 
28, 00 ,00 ,000 

11, 39 , 000 


15 சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


10, 000 
5 ,000 


9 , 40 , 000 


9 ,50 , 000 

5 ,000 


16 நிதித் துறை 


வருவாய் 


11, 000 


11 , 000 


மூலதனம் 
கடன் 


12 ,05 ,00 ,000 


12, 05 , 00 , 000 


கைத்தறி மற்றும் துணி நூல் ( கைத்தறி , 
கைத்திறன் , துணிநூல் மற்றும் கதர்த் துறை) 


வருவாய் 


6 ,000 


6 , 000 


மூலதனம் 
கடன் 


19, 22 ,000 


19 ,22 , 000 


9 , 69 ,58 , 000 


கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் கைவினைப் 
பொருட்கள் ( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் 
மற்றும் கதர்த் துறை ) 


9 , 69 ,58, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத் துறை 


5 , 95, 000) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


83 . 000 
2 ,000 


6 , 78 , 000 

2 , 000 


20 உயர் கல்வித் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


201 , 49 ,16, 000 

17 ,38 , 000) 


201 , 49 , 17 , 000 

17 , 38 , 000 


நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் 
துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


14 ,43, 01 ,000 

20 , 000 ) 


8 , 41 , 000 
4 , 61 , 32, 000 


14 ,5142 ,000 
4 ,61, 52 ,000 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


- 


- 


- 


- 


- 


- - 


- 


- 


- 


எண் 


= 
கோரிக்கை 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


(1) 


| 


( 3 ) 
ரூ . 


(5 ) 


22 


காவல் (உள் துறை , மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


23 ,000 
2 , 000 


23 ,000 
16, 89 ,000 


16 , 87, 000 


தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் (உள் துறை , 
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


8 , 000 


8, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 ,69,26 , 000 


47, 000 


4 , 69 , 73 ,000 


24 சிறைச்சாலைகள் (உள் துறை, மதுவிலக்கு மற்றும் வருவாய் 
ஆயத்தீர்வைத் துறை) 

மூலதனம் 
கடன் 


6 ,000 


6 , 000 


இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - நிருவாகம் 
(உள் துறை , மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் 
துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


26 வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


446,24 ,56 , 000 

2 , 000 
239 ,21 , 09 ,000 


446 ,24 ,56 ,000 

2 , 000 
239 ,21 , 09 , 000 


27 தொழில் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 000 
14, 10 , 22 , 000 

3 ,000 


1 ,000 
14 ,10 ,22 , 000 


3 , 000 


28 செய்தி மற்றும் விளம்பரம் ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


7 , 000 
9 , 99 , 000 


7, 000 
20, 43 ,000 


10, 44, 000 


29 


சுற்றுலா- கலை மற்றும் பண்பாடு ( சுற்றுலா மற்றும் வருவாய் 
பண்பாட்டுத் துறை) 

மூலதனம் 


5 ,03, 82 , 000 
2 , 08 ,33 , 000 


5 , 03 ,82 , 000 
2 , 08,33 ,000 


கடன் 


30 | 


எழுதுபொருள் மற்றும் அச்சு ( தமிழ் வளர்ச்சி , 
அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை ) 


4 , 000 


4 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


S 
கோரிக்கை 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


(1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


32 தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


13, 000 
10 , 45 ,35 ,000 


13,000 
10 ,45 ,35 , 000 


34 நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் 

மூலதனம் 
கடன் 


112 ,20 , 72 , 000 

3 , 000 


112 ,20 ,72 ,000 

3 , 000 


35 பணியாளர் மற்றும் நிருவாகச் சீர்திருத்தத் துறை 


10, 000 


3 , 65 , 98 , 000 


3 , 66 , 08 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


36 திட்டம் , வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை 


3 , 000 


3 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


38 பொதுத் துறை 


2 , 52 ,52 ,000 


2 ,52 ,52, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


39 கட்டடங்கள் ( பொதுப்பணித் துறை) 


1 , 81, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 ,000 
15 , 000 


1 , 85 , 000 

15 ,000 


40 பாசனம் ( பொதுப்பணித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


111 , 19, 41, 000 

38 , 000 


14, 70, 000 

1 , 000 


111 ,34 , 11 , 000 

39 , 000 


41 வருவாய்த் துறை 


வருவாய் 


12 ,93 , 74 ,000 


12 , 93 , 74 , 000 


மூலதனம் 
கடன் 


42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


17 ,49 ,000 
2 ,57, 88 , 000 


17 , 49 , 000 
2 ,57 , 88 , 000 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- - 


- 


- 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


€ 
கோரிக்கை 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


43 பள்ளிக் கல்வித் துறை 


5 , 99 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


147 ,80, 34 , 000 
16 , 12 , 78 , 000 


147,86 ,33 ,000 
16 , 12 , 78 ,000 


44 குறு ,சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்கள் வருவாய் 
துறை 

மூலதனம் 
கடன் 


7 , 000 
57 , 91 , 000 


7 ,000 
57, 91 , 000 


45 சமூக நலன் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை 


58, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


38 , 000 
75 , 00 , 000 


96 , 000 
75 , 00 ,000 


- 


46 தமிழ் வளர்ச்சி ( தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 

மற்றும் செய்தித் துறை ) 


3 , 62 , 89 , 000 


3 . 62 , 89 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


47 இந்து சமய அறநிலையத் துறை ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை ) 


5 ,000 


5 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


48 போக்குவரத்துத் துறை 


2 , 000 


2 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


10 , 00 , 00 , 000 


10 , 00, 00 , 000 


49 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் 

துறை 


4 ,000 


4 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


50 | 


ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுக்கால 
நன்மைகளும் 


22 ,000 


49 ,53 ,000 


49, 75 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


51 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர்தணிப்பு 


7 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


கடன் செலவுகள் 


.. . 


108, 42 , 02 , 000 


108, 42, 02 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


பொதுக்கடன் -திருப்பிச் செலுத்துதல் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 , 000 


4 , 000 


வருவாய் 


மொத்தம் 


மூலதனம் 


1 ,231 , 60 , 83 , 000 

95 ,47 ,74 , 000 
281 , 70 ,24 ,000 


133 ,36 ,49, 000 
7 ,57 , 89 , 000 

4 , 000 


1 , 364 ,97 , 32 , 000 

103 , 05 , 63 , 000 
281 , 70 ,28 , 000 


கடன் 


பெருமொத்தம் 


1 , 608 ,78 , 81 , 000 


140 , 94 , 42 , 000 


1 , 749 ,73 , 23 , 000 


நோக்க - காரண விளக்கவுரை . 


இச்சட்ட முன்வடிவானது - 


( a) 2009 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்கிய நிதியாண்டிற்காக 

தமிழ்நாடு சட்டப் பேரவையால் அனுமதிக்கப்பட்ட துணை மானியங்களையும் , 


( b ) அந்த ஆண்டிற்காக , மாநில தொகுநிதியத்தின்மீது சாட்டப்பட்ட துணைச் 

செலவினத்தையும் , 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையை மாநிலத் தொகு நிதியத்திலிருந்து ஒதுக்கீடு செய்ய வகை 
செய்வதற்காக , அரசமைப்புச் சட்டத்தின் 204- ஆம் உறுப்பின் (1)- ஆம் கூறுடன் இணைத்துப் பொருள் 
கொள்ளப்பட வேண்டிய 205 - ஆம் உறுப்பினையொட்டி அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


க . அன்பழகன் , 
நிதி அமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2010 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 26 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டப் 

பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 15/2010 


2010 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்குகிற நிதியாண்டின் ஒரு பகுதிக்கான 
பணிகளுக்காகவும் , நோக்கங்களுக்காகவும் , மாநிலத் தொகுநிதியத்திலிருந்து குறிப்பிட்ட தொகைகளை 
எடுப்பதற்கு வகை செய்வதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டப் பேரவையால் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படுவதாகுக: 


1. இந்தச் சட்டம் , 2010- ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதி ஒதுக்கச் (முன்னளி மானிய வாக்களிப்பு ) சட்டம் குறுந்தலைப்பு. 
என வழங்கப்பெறும் . 


2 . மாநில அரசு , 

2010 - ஆம் ஆண்டு 
( a ) இணைப்புப் பட்டியலின் (3)- ஆம் கலப்பத்தியில் ( column ) அறிவித்துள்ளவாறு , 2010 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 1 -ஆம் 
ஏப்ரல் திங்கள் 1- ஆம் நாளில் தொடங்குகிற நிதியாண்டின் ஒரு பகுதிக்காக , தமிழ்நாடு சட்டப் நாளில் தொடங்குகிற 

நிதியாண்டின் ஒரு 
பேரவையால் முன்னதாக அனுமதிக்கப்பட்ட மானியங்களையும் ; 

பகுதிக்காக மாநிலத் 

தொகுநிதியத்திலிருந்து 
( b )இணைப்புப் பட்டியலின் (4)- ஆம் கலப்பத்தியில் (column ) அறிவித்துள்ளவாறு , அந்த ஆண்டின் கப் 

மேற்சொன்ன பகுதிக்காக மாநிலத் தொகுநிதியத்திற்குச் சாட்டப்பட்ட செலவினத்தையும் ; தொகைகளை எடுத்தல் 


எதிர்கொள்வதற்குத் தேவைப்படும் தொகையான நாற்பத்து இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று 
கோடியே இருபத்து எட்டு இலட்சத்து பதினான்காயிரம் ரூபாய்க்கு மேற்படாத தொகைகளை , மாநிலத் 
தொகுநிதியத்திலிருந்து எடுக்கலாம் . 


3 . தொகுநிதியத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு 2- ஆம் பிரிவின் கீழ் அதிகாரமளிக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கம் 
தொகைகளானவை , அந்த ஆண்டு தொடர்பாக இணைப்புப் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ள 
பணிகளுக்காகவும், நோக்கங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


இணைப்புப் பட்டியல் 
( 2 - ஆம் பிரிவைக் காண்க ) 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண், 


பணிகளும் நோக்கங்களும் 


3 
கோரிக்கை 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


( 4 ) 

ரூ . 


ரூ . 


1 


மாநில சட்டமன்றம் 


16, 40 , 93 , 000 


14, 70,000 


16 ,55 ,63, 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 ஆளுநர் மற்றும் அமைச்சரவை 


13 ,02 ,45 , 000 


3 .35 , 62 , 000 


16, 38 ,07,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


3 


நீதி நிருவாகம் 


196 , 85 , 70 , 000 


43 . 57, 05 , 000) 


240, 42 , 75 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4 


ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத் துறை 


2 ,10, 00 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


432 , 72 , 68 , 000 
11, 94 , 61 , 000 

1 , 75 ,000 


434 ,82, 68 ,000 
11 , 94 , 61 , 000 

1 , 75 ,000 


5 வேளாண்மைத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


938, 62 ,85 , 000 
49,33, 62 , 000 


1 , 000 


938 , 62 ,86 , 000 
49 , 33 ,62 , 000 


1 ,000 


6 கால்நடை பராமரிப்பு ( கால்நடை பராமரிப்பு , 

பால் வளம் மற்றும் மீன்வளத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


152 ,31 , 89 , 000 

53 , 76 ,000 


152 ,31 ,90, 000 

53, 76 ,000 


7 


மீன்வளம் ( கால்நடை பராமரிப்பு, பால் வளம் மற்றும் வருவாய் 
மீன்வளத் துறை ) 

மூலதனம் 
கடன் 


6137,29 , 000 
35 , 29 , 04 , 000 


61 ,37, 29 , 000 
35, 29 ,04,000 


10 , 36 , 95 ,000 


1 , 000 


10, 36 , 96 ,000 


பால்வளம் ( கால்நடை பராமரிப்பு, பால் வளம் மற்றும் வருவாய் 
மீன்வளத் துறை) 

மூலதனம் 
கடன் 


12 ,50 , 00 ,000 


12 ,50 ,00 ,000 


பிற்படுத்தப்பட்டோர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 
மற்றும் சிறுபான்மையினர் நலத் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


227,29 ,12 ,000 
23, 94 ,01,000 


227, 29 , 13 ,000 
23 , 94 , 01 , 000 


- . 


10 வணிக வரிகள் (வணிக வரி மற்றும் பதிவுத் துறை) 


133 , 89 , 07 ,000 


1 , 000 


133, 89 ,08 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


11 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை 


IDn 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 

ரூ . 


( 5 ) 

ரூ . 


76 . 16 , 88 , 000 


1 . 00 ) 


76 ,16 , 89 , 000 


முத்திரைத் தாள்கள் மற்றும் பத்திரப் பதிவு (வணிக வருவாய் 
வரி மற்றும் பதிவுத் துறை) 

மூலதனம் 
கடன் 


12 


கூட்டுறவு ( கூட்டுறவு ,உணவு மற்றும் நுகர்வோர் 
பாதுகாப்புத் துறை) 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


209 ,71, 22 ,000 
195 , 30 , 52 , 000 

4 , 77 ,33 , 000 


209 ,71 , 23 , 000 
195 , 30 ,52 , 000 

4 ,77, 33, 000 


13 


உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( கூட்டுறவு , 
உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 .978 . 69 , 42 , 000 

2 , 79 ,50 , 000 


1 , 000 


1 , 978 , 69 , 43 , 000 

2 , 79 ,50 , 000 


14 எரிசக்தித் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


668 , 95 ,10 , 000 
50, 00 , 00 , 000 

1 , 000 


668 , 95 , 11 , 000 
50 , 00 , 00 , 000 

1 , 000 


15 சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


129 , 73 ,13, 000 
62 , 69 .29, 000 


129 ,73 ,13, 000 

62 , 69 , 29 ,000 


16 நிதித் துறை 


225 , 93 ,43 , 000 


1 , 000 


225 , 93 , 44 , 000 


* 


. 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


19, 11,27, 000 


19 , 1,27 ,000 


17 கைத்தறி மற்றும் துணி நூல் ( கைத்தறி , 

கைத்திறன் , துணிநூல் மற்றும் கதர்த் துறை) 


427, 59 , 37 ,000 


1, 000 


427 ,59 ,38 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


50 , 94 , 41, 000 


1 , 000 


50 ,94 ,42,000 


18 கதர் , கிராமத் தொழில்கள் மற்றும் கைவினைப் 

பொருட்கள் ( கைத்தறி , கைத்திறன் , துணிநூல் 
மற்றும் கதர்த் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


19 மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 939, 53 , 75 ,000 

4 , 91, 56 , 000 


25 , 18 , 000 


1 ,939 , 78 , 93 , 000 

4 ,91,55,000 


. 


. 


20 உயர் கல்வித் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


823 ,09, 65 ,000 
52 , 53 ,14,000) 


823, 09 , 66 ,000 
52 , 53 ,14,000 


21 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் 

துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


527, 93 , 30 , 000 
1 , 700 ,27 , 04 , 000 


4 ,000 
1 , 000 


527 ,93 ,34 , 000 
1, 700,27 ,05 ,000 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


* 


- 


- 


- 


- 


- 


- 


- 


சரிக்கை 


எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 
ரூ . 


( 4 ) 


( 5 ) 


ரூ . 


ரூ . 


22 


47 ,50, 000 


காவல் (உள் துறை, மதுவிலக்கு மற்றும் 
ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 406 ,13 ,74 ,000 

74 , 21 , 86 , 000 


1, 406 , 61 ,24 , 000 

74 ,21, 86 ,000 


23 தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் (உள் துறை , 

மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 


50, 000 


84 , 15 , 06 ,000 

41 , 00 ,000 


84 ,15 ,56 , 000 

41, 00 , 000 


கடன் 


2 ,000 


24 | சிறைச்சாலைகள் (உள் துறை, மதுவிலக்கு மற்றும் 

ஆயத்தீர்வைத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


64,28 , 07 ,000 

1 , 000 


64 ,28 , 09 ,000 

1,000 


53, 68 ,58, 000 


2 , 000 


53,68 ,60 , 000 


25 இயக்கூர்திகள் குறித்த சட்டங்கள் - நிருவாகம் 

(உள் துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் 
துறை) 


வருவாய் 
மூலதனம் 


கடன் 


26 வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


198 ,00 ,36,000 
474 ,94, 90 ,000 
62 ,50 , 00 ,000 


198 , 00 ,37, 000 
474 , 94 ,90,000 
62 , 50 ,00, 000 


27 தொழில் துறை 


1 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


342 , 62 , 28 ,000 

6 , 34 , 32 ,000 
120 ,00 ,02 ,000 


342 , 62 ,29 , 000 

6 ,34 ,32 , 000 
120, 00 , 02 , 000 


20 , 33 , 43 ,000 


20 , 33, 43 ,000 


28 செய்தி மற்றும் விளம்பரம் ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை ) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


29 


3 , 000 


சுற்றுலா - கலை மற்றும் பண்பாடு ( சுற்றுலா மற்றும் 
பண்பாட்டுத் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


42 , 80 ,01, 000 
6 ,67, 09 ,000 


42, 80, 04 , 000 
5 , 67 , 09, 000 


30 எழுது பொருள் மற்றும் அச்சு ( தமிழ் வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை) 


3 , 01 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


36,11 , 70 , 000 

35 ,59 ,000 


36 ,16 , 71 ,000 

35, 59 ,000 


31 தகவல் தொழில் நுட்பவியல் துறை 


271 , 84 , 84, 000 


1 , 000 


271, 84 , 85 , 000 


வருவாய் 

லதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


பணிகளும் நோக்கங்களும் 


எண்-கோரிக்கை 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 4 ) 


( 5 ) 


32 தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


241 ,83 , 33 , 000 

4 , 15 , 98 ,000 


4 , 000 


241 ,83 ,37 , 000 

4 , 15 , 98 , 000 


33 சட்டத் துறை 


7 ,75 , 80 , 000 


7 ,75, 80 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


34 


1 , 000 


நகராட்சி நிருவாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் 

மூலதனம் 
கடன் 


1 , 751, 26 , 62 , 000 

711, 37 ,58 ,000 
164 , 07 , 70 ,000 


1 ,751 ,26 ,63 , 000 

711, 37,58, 000 
164 ,07 ,70 ,000 


35 பணியாளர் மற்றும் நிருவாகச் சீர்திருத்தத் துறை 


23 ,55 , 63 ,000 


12 ,08, 33 , 000 


35, 63 ,96 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


36 திட்டம் , வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


29 , 06 , 06 , 000 
10 , 32 , 96 , 000 


29 ,06,06 ,000 
10 , 32 , 96 , 000 


37 மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை (உள் துறை , 

மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறை) 


26 , 22 ,05 ,000 


1 , 000 


26 , 22 , 06 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


38 பொதுத் துறை 


82, 41, 89 , 000 


3 ,60 , 000) 


82 ,45 , 49 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


39 கட்டடங்கள் (பொதுப்பணித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


78 , 74,36 , 000 
525 ,94, 30 , 000 


1 , 000 ) 


78 , 74 , 37, 000 
525 , 94 ,30 ,000 


4 ) பாசனம் ( பொதுப்பணித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


579 , 33 ,20 , 000 
519 ,07, 40 , 000 


12, 000 
2, 500, 02, 000 


579, 33 , 22 , 000 
521, 57 ,42 ,000 


41 வருவாய்த் துறை 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1, 198, 51, 17 ,000 

139. 98 ,50,000 


1000 

... 


1 ,198 , 51, 18 , 000 
139 ,98 ,50 ,000 


14 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை என் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


2 ,504, 61 ,07, 000 
1 ,501 ,99 ,59, 000 


2 , 504 ,61 , 08 ,000 
1 , 501 , 99 , 59 ,000 


43 பள்ளிக் கல்வித் துறை 


10 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


4,947,14,25 ,000 
126 , 61 ,14 ,000 

2 , 75 , 000 


4 , 947, 14, 35 ,000 
126 ,61 , 14 , 000 

2 , 75 , 000 


1 , 000 


44 குறு , சிறு மற்றும் நடுத்தரத் தொழில் நிறுவனங்கள் வருவாய் 
துறை 

மூலதனம் 
கடன் 


49 , 06 ,51,000 

6 ,53 , 000 


49 ,06,52 , 000 

6 ,53, 000 


45 சமூக நலன் மற்றும் சத்துணவுத் திட்டத் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 228 , 88 , 98 , 000 

100 , 00 , 01 , 000 


1 ,228, 88 ,99 ,000 

100 , 00 , 01 , 000 


57, 25 , 64 ,000 


2 , 000 


57,25 ,66 ,000 


46 தமிழ் வளர்ச்சி (தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 

மற்றும் செய்தித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


47 | 


50, 30 ,000 


இந்து சமய அறநிலையத் துறை ( தமிழ் வளர்ச்சி , 
அறநிலையங்கள் மற்றும் செய்தித் துறை) 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


30 , 33 ,45 , 000 
1 , 41 , 00 , 000 


30 ,83 , 75 ,000 
1 , 41 , 00 , 000 


48 போக்குவரத்துத் துறை 


1 , 000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


174 , 39 ,74, 000 

62 , 66 , 26 ,000 
62 ,50 ,00 ,000 


174 ,39 , 75 , 000 

62 , 66 ,26 , 000 
62 , 50 ,00,000 


1 , 000 


28 , 16 ,18 ,000 


49 | இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் வருவாய் 
துறை 

கடன் 


28 ,16 ,17, 000 

2 ,000 


மூலதனம் 


2 , 000 


5 , 000 ,00 ,79 ,000 


25 ,41, 000 


5 ,000 ,26 ,20,000 


50 ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுக்கால 

நன்மைகளும் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


51 இயற்கைச் சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு 


156 , 67, 74 , 000 


156 ,67 ,74 ,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


15 


கீழ்க்காணும் தொகைகளுக்கு மேற்படாமல் 


கோரிக்கை எண் 


பணிகளும் நோக்கங்களும் 


சட்டமன்றப் 
பேரவையால் 
வாக்களிக்கப்பட்டது 


மாநிலத் தொகு 
நிதியத்திற்குச் 
சாட்டப்பட்டது 


மொத்தம் 


(2 ) 


( 3 ) 


( 5 ) 


கடன் செலவுகள் 


3. 932, 22, 42 ,000 


3 ,932, 22 ,42,000 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


பொதுக்கடன் -திருப்பிச் செலுத்துதல் 


வருவாய் 
மூலதனம் 
கடன் 


1 , 707,67 ,88 , 000 1, 707 ,67, 88 , 000 


-- 


- 


- 


மொத்தம் 


வருவாய் 
மூலதனம் 


கடன 


29 ,956, 41 ,11 ,000 
6 , 456 ,12 ,13 , 000 

445 ,50 ,83, 000 
36,858,04 ,07, 000 


3 ,995 , 06 , 16 ,000 33 , 951 ,47,27 ,000 

2 ,50 , 03 ,000 6 , 458 ,62 , 16 , 000 
1 , 707, 67 , 88 , 000 2 ,153 ,18 ,71 , 000 
5 ,705,24 ,07 ,000 42,563 ,28,14 ,000 


பெருமொத்தம் 


-- 


- 


--- 


.. . 


நோக்க - காரண விளக்கவுரை . 
இச்சட்ட முன்வடிவானது - 
( a ) மாநிலத்தின் மதிப்பீட்டுச் செலவினத்தைப் பொறுத்த அளவில், 2010 - ஆம் ஆண்டு ஏப்ரல் 
திங்கள் 1 - ஆம் நாளில் தொடங்குகிற நிதியாண்டின் ஒரு பகுதிக்காக தமிழ்நாடு 
சட்டப் பேரவையால் முன்னதாக அனுமதிக்கப்பட்ட மானியங்களை எதிர்கொள்வதற்கும் , 


( b ) அந்த ஆண்டின் , மேற்சொன்ன பகுதிக்காக மேற்சொன்ன நிதியத்தின் மீது சாட்டப்பட்ட 

செலவினத்தை எதிர்கொள்வதற்கும் மேற்சொன்ன தொகையை ஒதுக்கீடு செய்வதற்கும் , 


தேவைப்படும் குறிப்பிட்ட தொகைகளை மாநிலத் தொகு நிதியத்திலிருந்து எடுப்பதற்கு வகை செய்வதற்காக , 
இந்திய அரசமைப்புச் சட்டத்தின் 206 - ஆம் உறுப்பினையொட்டி அறிமுகப்படுத்தப்படுகின்றது . 


க . அன்பழகன் , 
நிதி அமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


